தமிழ்நாடு அரசு 

2019 ) 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0 . 80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 52 ] 


சென்னை, புதன்கிழமை , டிசம்பர் 25 , 2019 
மார்கழி 9 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி II - பிரிவு 1(a ) இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


க 


[ அரசாணை (நிலை ) எண் 225 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2) த் துறை , 20 நவம்பர் 2019 .) 
1948 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 
விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 115 - ஆம் பிரிவில் 
கோரியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1 ) விதி 6 - இன் , துணை விதி ( 3)- இல் , " ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் ", 

என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
(2 ) விதி 8 - இன் , துணை விதி (2) - இல் , " ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் ", 

என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) விதி (10)- இன் , "ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் " , என்ற சொற்றொடர் 

அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 


முகமது நசிமுத்தின் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
III- 1a-(52) ( T Sup ) - 1 


